GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


GOV 


RNMENT 


TRUTH 


No. 28 ] 


OF TAMILN 


ALONE 


11 


ADU 


TRIUMPHS 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , WEDNESDAY , JULY 13 , 2022 
Aani 29 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 


D.T.P. - II - 2 ( 28 ) -1 


Tamil Nadu Value Added Tax Act 2006. 
Appointment of Additional Member ( Judicial ) 
to the Tamil Nadu Sales Tax Appellate Tribunal 
at Madurai and Chennai 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planning Act. 
Inclusion of Additional of certain villages in 
Thoothukkudi Local Planning Area etc. , 

HOME DEPARTMENT 

Tamil Nadu Protection of Interests of Depositors 
in Financial Establishment Act - Messers 
Chendhur Fincorp , Trichy 


CONTENTS 


Pages . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 4.00 Paise . 


862 


862-865 


865-867 


LABOUR WELFAREAND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 

Industrial Disputes Act - Declaration of Automobile 
Manufacturing Industry as Public Utility 
Service 


Labour Courts for Adjudication 

வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை . 

பூமிதான வாரிய சட்டத்தின்கீழ் தமிழ்நாடு பூமிதான 
வாரியத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 
நியமனம் 


[ 861 ] 


** 


SOCIAL WELFARE AND WOMEN 

EMPOWERMENT DEPARTMENT 


Juvenile Justice ( Care and Protection of Children ) 
Act . Reconstitution of Juvenile Justice Board 
in certain District in the State of Tamil Nadu 

Amendment to Notification 


Pages . 


868 


868-870 


870 


870 


862 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 


Appointment of Additional Member ( Judicial ) to the 
Tamil Nadu Sales Tax Appellate Tribunal at Madurai 
and Chennai under the Tamil Nadu Value Added Tax 
Act , 2006 . 


[ G.O. ( D ) No. 130 , Commercial Taxes and Registration ( A1 ) , 
16th June 2022 , ஆனி 2 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. 11 ( 2 ) /CTR/574/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 2 ) read with sub - section ( 3 ) of 
Section 50 of the Tamil Nadu Value Added Tax Act , 2006 
( Tamil Nadu Act 32 of 2006 ) , the Governor of Tamil Nadu 
hereby appoints Thiru M. Udhayavelavan , Special Judge , 
Special Court for trial of cases under the Prevention of 
Corruption Act , Sivagangai as Additional Member ( Judicial ) 
of the Appellate Tribunal ( Additional Bench ) , Madurai in the 
existing vacancy . 


NOTIFICATION - II 


[ G.O. ( D ) No. 130 , Commercial Taxes and Registration ( A1 ) , 
16th June 2022 , ஆனி 2 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /CTR/575/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 2 ) read with sub - section ( 3 ) of 
Section 50 of the Tamil Nadu Value Added Tax Act , 2006 
( Tamil Nadu Act 32 of 2006 ) , the Governor of Tamil Nadu 
hereby appoints Thiru M. Paramasivam , XI Metropolitan 
Magistrate , Saidapet , Chennai as Additional Member ( Judicial ) 
of the Appellate Tribunal , Chennai in the existing vacancy . 
B. JOTHI NIRMALASAMY , 
Secretary to Government . 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Notifications under the Tamil Nadu Town and Country 
Planning Act . 


Inclusion of Additional of certain Villages in Thoothukkudi 
Local Planning Area under the Act 


[ G.O. Ms. No. 116 , Housing and Urban Development [ UD4 ( 2 ) ] , 

16th June 2022 , ஆனி 2 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


and 

No. II ( 2 ) /HOU/576/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 4 ) of Section 10 of the 
Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil 
Nadu hereby includes the following revenue villages 
to the Thoothukkudi Local Planning Area 
makes the following amendment to the Housing 
and Urban Development Department Notification 
No. II ( 2 ) / HOU / 8896 / 86 , published at page 906 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 27th August 1975 and the intention to do so 
having been previously published , as required under clause 
( b ) of sub - section ( 1 ) of Section 10 of the said Act : 


AMENDMENT . 

In the said Notification , for THE TABLE , the following 
TABLE shall be substituted , namely : 

" THE TABLE . 


SI . 
No. 


( 1 ) 


1 . 


Name of the 
Local Planning 
Area 

( 2 ) 


Thoothukkudi 


30 . 

24 . 

32 . 


[ Part II - Sec . 2 


25 . 

26 . 

28 . 

33 . 

29 . 


Number and Name of 
Revenue Villages 


Thoothukkudi Corporation 

Korampallam Part - II 

Meelavittan Part - l 

Meelavittan Part - II 
Sankaraperi 

Pulipanchankulam 

Thoothukudi Part - I 

Thoothukudi Part - II 
Mullakadu Part - l 


( 3 ) 


Thoothukkudi Taluk 


04. Melathattaparai 
05. Keelathattaparai 
06. Koothudankadu 

12 . 

Mudivaithanendal 

10 . 

Varthagareddipatti 

13 . 

Kattalankulam 

14 . 

Servaikaranmadam 

15 . 

Kulaiankarisal 

16 . 

Korampallam Part - l 

17 . 

Maravanmatam 

18. Kumaragiri 
19. Senthilampannai 
20 . 

21. Muthusamypuram 
22. Vadakku Sillukkanpatti 
23. Ayyanadaippu 

27 . 

Mappillaiyurani 

Mullakkadu Part - II 


31 . 

Eral Taluk 

16 . 

17 . 


Therku Sillukkanpatti 


Iruvappapuram Part - II 

Maramangalam 
Manjalneerkayal 


19 . 

20. Palayakayal 


July 13 , 2022 ] 


SI . 

No. 


( 1 ) 


Name of the 
Local Planning 
Area 

( 2 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Number and Name of 
Revenue Villages 


( 3 ) 

Ottapidaram Taluk 


28. Puthiamputhur 

29. Samynatham 

30. Therkuveerapandiapuram 

31. Sillanatham 

55 . 

54 . 

52 . 

32 . 

33 . 

49 . 

53 . 

56 . 


20. Olagadam 

17. Kalbavi 

21. Kurichi 

14. Padavalkalvai 

13. Singampet 

15. Kadappanallur 
16. Kesarimangalam 
5. Sanyasipatti 

57. Varadhanallur 

29. Talakulam 

3. Urachikottai 


Pudurpandiapuram 

Mela Arasadi 


Melamarudhur 

Valasamutharam 

Sinthalakattai 

Pattinamaruthur 

Tharuvaikulam 


Keela Arasadi . " . 


Inclusion of additional areas in Bhavani Local Planning 
Area under the Act 


[ G.O. Ms. No. 117 , Housing and Urban Development [ UD4 ( 2 ) ] , 

16th June 2022 , ஆனி 2 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /HOU/577/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares his intention to add the areas of the 
following revenue villages to the Bhavani Local Planning 
Area comprising Bhavani Municipality , which has been 
declared as such vide the Housing and Urban Development 
Department's Notification No.Il ( 2 ) / HOU / 3481 / 83 , published at 
pages 505-506 of Part I - Section 2 of the Tamil Nadu 
Government Gazette , dated the 29th June 1983 , namely : 


" Number and Name of Revenue Villages . 


2. Andikulam 

1. Bhavani 

56. Mylambadi 

18. Paruvachi 

55. Punnam 

45. Appakudal 

54. Oricheri 

53. Jambai ( TP ) 

52. Sinnapuliyur 

51. Vyramangalam 

22. Perundalaiyur 

23. P.Mettupalayam ( TP ) 

39. Odathurai 

46. Kavandapadi 

47. Salangapalayam ( TP ) 

50. Alathur 

48. Settipalayam 

49. Periyapuliyur . " . 


863 


2. Any inhabitant or any local authority or 
institution in the above said areas , may submit any 
objection or suggestion , in writing , on the proposed 
addition , to the Government within two months from 
the date of the publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette . The objections or 
suggestions , if any , which may be received within 
the said period , will be taken into consideration 
before pursuing further action in terms of sub - section 
( 4 ) of section 10 of the said Act . The objections 
or suggestions in writing , shall be addressed to 
the Principal Secretary to Government , Housing and 
Urban Development Department , Secretariat , Fort 
Saint George , Chennai - 600 009 . 


Inclusion of additional areas in Kangeyam Local Planning 
Area under the Act . 


[ G.O. Ms. No.118 , Housing and Urban Development [ UD4 ( 2 ) ] , 
16th June 2022 , ஆனி 2 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. II ( 2 ) /HOU/578/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 
10 of the Tamil Nadu Town and Country Planning Act , 
1971 ( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of 
Tamil Nadu hereby declares his intention to add the 
areas of the following revenue villages to the Kangeyam 
Local Planning Area comprising Kangeyam Second Grade 
Municipality , which has been declared as such vide the 
Housing and Urban Development Department Notification 
No. II ( 2 ) / HOU / 227 / 2019 , published at page 314 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 20th March 2019 , namely : 


864 


" Number and Name of Revenue villages 


04. Sivanmalai 

31. Pappini 

32. Alambadi 

34. Veeranampalyam 

36. Vattamalai 

38. Kadaiyur . " . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , 
in writing , on the proposed addition , to the Government 
within two months from the date of the publication of this 
Notification in the Tamil Nadu Government Gazette . The 
objections or suggestions , if any , which may be received 
within the said period , will be taken into consideration before 
pursuing further action in terms of sub - section ( 4 ) of Section 
10 of the said Act . The objections or suggestions , shall 
be addressed to the Principal Secretary to Government , 
Housing and Urban Development Department , Secretariat , 
Fort Saint George , Chennai - 600 009 . 


Inclusion of additional areas in Thiruthuraipoondi Local 
Planning Area under the Act . 


[ G.O. Ms. No. 119 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 16th June 2022 , ஆனி 2 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /HOU/579/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares his intention to add the areas of the following 
revenue villages to the Thiruthuraipoondi Local Planning Area 
comprising Thiruthuraipoondi Municipal Area which has been 
declared as such vide the Housing and Urban Development 
Department's Notification No. II ( 2 ) / HOU / 218 / 96 , published at 
page 71 of Part II - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette , dated the 31st January 1996 , namely : - . 


" Number and Name of Revenue 

villages . 


Thiruthuraipoondi Taluk 

29. Velur 

38 . 

Pamani 

53. Kattimedu 

35. Nedumbalam 

30. Divammapuram . " . 


2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , 
in writing , on the proposed addition , to the Government 
within two months from the date of the publication of this 
Notification in the Tamil Nadu Government Gazette . The 
objections or suggestions , if any , which may be received 
within the said period , will be taken into consideration before 
pursuing further action in terms of sub - section ( 4 ) of section 


[ Part II - Sec . 2 

10 of the said Act . The objections or suggestions in writing , 
shall be addressed to the Principal Secretary to Government , 
Housing and Urban Development Department , Secretariat , 
Fort Saint George , Chennai - 600 009 . 


Inclusion of additional areas in Arni Local Planning Area 
under the Act . 


[ G.O. Ms. No. 123 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 22nd June 2022 , ஆனி 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) / HOU / 580 / 2022 . In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 of 
the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 ( Tamil 
Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu hereby 
declares his intention to add the areas of the following 
revenue villages to the Arni Local Planning Area comprising 
the revenue village of Arni , which has been declared as 
such vide the Rural Development and Local Administration 
Department's Notification No. II ( 2 ) / RUL / 2025 / 74 published at 
page 210 of Part II - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette , dated the 10th April 1974 , namely : 


" Number and Name of 
Revenue villages 


20. Mullipattu 

21. Sevoor 

22. Rattinamangalam 

27. Irumbedu 


28. Sathiya Vijaya Nagaram 
33. Mamandoor 
34. Kalpoondi 

35. Paiyur 

36. Vellapadi . " . 


2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , 
in writing , on the proposed addition , to the Government 
within two months from the date of the publication of this 
notification in the Tamil Nadu Government Gazette . The 
objections or suggestions , if any , which may be received 
within the said period , will be taken into consideration 
before pursuing further action in terms of sub - section ( 4 ) of 
section 10 of the said Act . The objections or suggestions 
in writing , shall be addressed to the Principal Secretary to 
Government , Housing and Urban Development Department , 
Secretariat , Fort Saint George , Chennai - 600 009 . 


Inclusion of additional areas in Thiruvattipuram 
Local Planning Area under the Act . 


[ G.O. Ms. No. 124 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 22nd June 2022 , ஆனி 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /HOU/581/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 


July 13 , 2022 ] 

( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of 
Tamil Nadu hereby declares his intention to add the areas 
of the following revenue villages to the Thiruvattipuram 
Local Planning Area comprising Thiruvattipuram Municipal 
area , which has been declared as such vide the 
Housing and Urban Development Department's Notification 
No. II ( 2 ) / HOU / 1142 / 91 , published at page 172 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 20th February 1991 , namely : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


" Number and Name of 

Revenue villages 


Vadathandalam 


53 . 

51. Painginar 

59. Kizhpudupakkam 

58. Puliyarampakkam 
159. Anakkavoor 

162. Thavasi 

160. Kizhmattai 

161. Vellai 

164. Cheyyartrai Vendran . " . 


2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , 
in writing , on the proposed addition , to the Government 
within two months from the date of the publication of this 
notification in the Tamil Nadu Government Gazette . The 
objections or suggestions , if any , which may be received 
within the said period , will be taken into consideration 
before pursuing further action in terms of sub - section ( 4 ) 
of section 10 of the said Act . The objections or suggestions 
in writing , shall be addressed to the Principal Secretary to 
Government , Housing and Urban Development Department , 
Secretariat , Fort Saint George , Chennai - 600 009 . 


Inclusion of additional areas in Koothanallur 
Local Planning Area under the Act . 


[ G.O. Ms. No. 125 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 22nd June 2022 , ஆனி 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /HOU/582/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares his intention to add the areas of the 
following revenue villages to the Koothanallur Local Planning 
Area comprising Koothanallur Municipality , which has been 
declared as such vide the Housing and Urban Development 
Department's Notification No. II ( 2 ) / HOU / 30 / 2000 published at 
page 6 of Part II - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette , dated the 12th January 2000 , namely : 


" Number and Name of Revenue villages 
19. Athangudi 

17. Ayikudi 

18. Sekarai 


16. Vakranallur 
26. Sithanakudi 
25. Agara Velukudi 
34. Palaiyanur 
43. Sathanur 

36. Kothangudi 

20. Vellakudi . " . 


865 


2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , 
in writing , on the proposed addition , to the Government 
within two months from the date of the publication of this 
notification in the Tamil Nadu Government Gazette . The 
objections or suggestions , if any , which may be received 
within the said period , will be taken into consideration 
before pursuing further action in terms of sub - section ( 4 ) of 
section 10 of the said Act . The objections or suggestions 
in writing , shall be addressed to the Principal Secretary to 
Government , Housing and Urban Development Department , 
Secretariat , Fort Saint George , Chennai - 600 009 . 


HITESH KUMAR S. MAKWANA , 
Principal Secretary to Government . 


HOME DEPARTMENT 

Messers Chendhur Fincorp , Trichy under the Tamil Nadu 
Protection of Interests of Depositors ( in Financial 
Establishment ) Act . 


No. II ( 2 ) /HO/583/2022. 

[ Tamil Nadu Protection of Interests of Depositors 
( in Financial Establishments ) Act , 1997 ( Tamil Nadu Act 
44 of 1997 ) -Messers Chendhur Fincorp , Trichy - Default 
in return of deposits by the Financial Establishment 
Ad interim order attaching the immovable properties of the 
said financial establishment under Section 3 of the said 
Act - Orders - Issued . ] 

The following Government Order is published : 


READ : 


[ G.O. Ms. No. 298 , Home ( Police XIX ) , 20th June 2022 , 
ஆனி 6 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


From the Additional Director General of Police , 
Economic Offences Wing , Chennai - 83 , Letter 
Rc . No. C1 / EOW / 9454 / 2021 , dated 23.02.2022 

ORDER : No. 298 , Home ( Police XIX ) , 20th June 2022 . 

WHEREAS , complaints have been received from number 
of depositors that Messers CHENDHUR FINCORP , Trichy , a 
financial establishment , has defaulted the return of deposits 
made by the depositors after maturity ; 


AND WHEREAS , the said financial establishment is an 
unregistered financial establishment . 


AND WHEREAS ; the Government are satisfied that 
the said financial establishment is not likely to return the 
deposits to the depositors and hence , the Government have 
to protect the interests of such depositors ; 


866 


WHEREAS , the movable properties 

AND 
specified in the Schedule to this order are alleged 
to have been procured by the said financial 
establishment from and out of the deposits collected from 
the depositors ; 


NOW , THEREFORE , in exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection 
of Interests of Depositors ( in Financial Establishments ) 
Act , 1997 ( Tamil Nadu Act 44 of 1997 ) , the Governor 
of Tamil Nadu , hereby , makes an ad - interim order for 
attaching the movable properties of Messers CHENDHUR 
FINCORP , Trichy as specified in the Schedule to this 
order and transfers the control over the said movable 
properties to the Competent Authority , namely , the Competent 
Authority and District Revenue Officer , Trichy District 
appointed under the said Act . 


( 2 ) The Competent Authority and District Revenue Officer , 
Trichy District is requested to pursue further action in 
accordance with the procedures laid down in sub - sections 
( 3 ) and ( 4 ) of Section 4 of the said Act and also the 
formalities prescribed in the Tamil Nadu Protection of Interests 
of Depositors ( in Financial Establishments ) Act , 1997 . 


( 3 ) . The Special Public Prosecutor , the Special Court 
constituted under the Tamil Nadu Protection of Interests 
of Depositors ( in Financial Establishments ) Act , 1997 
Madurai , is requested to render necessary assistance to 
the Competent Authority and District Revenue Officer , Trichy 
District for filing the application before the Special Court 
constituted under the said Act . 

( By Order of the Governor ) 

THE SCHEDULE 

1. Movable Properties ( Electronic Goods ) 


SI . 
No. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


1. CPU 

2. Computer Monitor 

3. Computer Keyboard 

4. Laptop 

5. Epson Printer 

6. Laser Jet 


SI . 
No. 

1 . 


Description 


2 . 


Value 

Number Per Amount 
of Items Item ( in ( in Rs . ) 
Rs . ) 
2000 64000 
1200 38400 
75 825 
9000 
1000 

3000 

500 

500 

500 


M / s.Chendhur Fincrop 


32 

32 

11 

03 

02 

01 


Account Holder Name 


( A1 ) . 

M / s . Chendhur Fincrop 
( A1 ) .- S. Bharathi ( A3 ) . 


SI . 
No. 


7. Swiping Machine 
8. Phone 

9. Xerox Machine 

10. Cash Machine 
11. Air Conditioner 

12. Fax Machine 

13. TV 

14. Wall Fan 

15. Camera 

16. Identify Machine 
17. Projector 

18. Projector Screen 
19. Battery 

20. Server 

21. Printer 

22. Computer Charger 


SI . 
No. 


Description 


1. Chair 

2 . 
3. Table 


Bank Name and Address 


IDBI Bank , Salai Road Branch , 
Trichy . 


Description 


IDBI Bank , Salai Road Branch , 
Trichy . 


5. Stool 

6 . 


Tea Poy 


Sofa set 


III . Details of Bank Accounts : 


II . Movable Properties ( Furniture ) 

Number of Items 
Value Per Item 
( in Rs . ) 


Long Bench 


Value 

Number Per Amount 
of Items Item ( in ( in Rs . ) 

Rs . ) 

200 

50 

1500 

1000 

1500 

500 

2000 

150 

50 

50 

1000 

500 

400 

1000 

500 

50 


02 

27 

02 

02 

14 

01 

03 

19 

20 


01 

01 

01 

20 

01 

02 

05 


Account No. 


Total 


90x750 

01x500 

05x250 

01x4000 
01x150 
01x3000 


Total 


[ Part II - Sec . 2 


1119102000008242 


1119104000212540 


400 

1350 

3000 

2000 

21000 

500 

6000 

2850 

1000 


50 


1000 

500 

8000 

1000 

1000 

250 


1,63,625 


Amount 
( in Rs . ) 


67,500 
500 

1,250 

4,000 

150 


3,000 

76,400 


Amount Freezed 
( in Rs . ) 


41,84,100.37 


25,08,063.54 


July 13 , 2022 ] 

SI . 
No. 

3 . 


4 . 


5 . 


6 . 


M / s . Chendhur Fincrop 
( A1 ) . 


M / s . Chendhur Fincrop 
( A1 ) . 

S. Bharathi ( A3 ) . 


S. Bharathi ( A3 ) . 


I. 


Account Holder Name 


II . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


III . 


Bank Name and Address 


Grand Total 


IOB Thillai Nagar Branch , Trichy . 


SBI Thillai Nagar Branch , Trichy . 


EQUITAS Small Finance Bank 
Limited , Sri Rangam Branch , 
Trichy - 06 


Movable Properties ( Electronic Goods ) 


Lakshmi Vilas Bank 

( DBS Bank India Limited ) 

Kambarasampettai , Trichy District 


Movable Properties ( Furniture ) 


Amount in Bank accounts freezed 


AMENDMENT . 


Amendments to Notifications under the Terrorist 
and Disruptive Activities ( Prevention ) Act . 


[ G.O. ( D ) . No. 894 , Home ( Courts - II ) , 28th June 2022 , 
ஆனி 14 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /HO/584/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 4 ) of Section 9 of the 
Terrorist and Disruptive Activities ( Prevention ) Act , 
1987 ( Central Act 28 of 1987 ) , the Governor 
of Tamil Nadu , with the concurrence of the 
Chief Justice , High Court of Madras , hereby makes 
the following amendment to the Home Department 
Notification No.ll ( 2 ) / HO / 3929 / ( b - 2 ) / 91 , published at page 1 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated the 11th July 1991 as subsequently 
amended : 


In the said Notification , for the expression " Tmt . 

A Kayalvizhi , I Additional City Civil and Sessions Judge 
Chennai " , the following expression shall be substituted 
namely : 


" Thiru V. Thangamariappan , I Additional City Civil and 
Sessions Judge , Chennai " , 


Rs . 


Rs . 


Rs . 


Rs . 


Account No. 


009002000002105 


38256864774 


100005370441 


35330100007853 


Total 


Amount Freezed 
( in Rs . ) 


38,59,296.40 


NOTIFICATION - II 


74,41,664.97 


AMENDMENT . 


51,71,583.50 


867 


96,122.78 


1,63,625.00 / 


2,32,60,831.56 


2,32,60,831.56 / 


76,400,00 / 


2,35,00,856.56 / 


K. PHANINDRA REDDY , 

Additional Chief Secretary to Government . 


[ G.O. ( D ) . No. 894 , Home ( Courts - II ) , 28th June 2022 , 
ஆனி 14 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 , ] 


No. II ( 2 ) /HO/585/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 4 ) of Section 9 of the Terrorist and 
Disruptive Activities ( Prevention ) Act , 1987 ( Central Act 28 of 
1987 ) , the Governor of Tamil Nadu with the concurrence of 
the Chief Justice , High Court of Madras hereby makes the 
following amendment to the Home Department Notification 
No.II ( 2 ) / HO / 5124 / ( d - 5 ) / 92 published at page 3 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
Extraordinary , dated the 21st October 1992 , as subsequently 
amended : 


In the said Notification , for the expression 
" Thiru . D.V. Anand , V Additional City Civil and Sessions 
Judge Chennai " , the following expression shall be substituted 
namely : 


" Thiru . J. Chandran , V Additional City Civil and Sessions 
Judge , Chennai " . 


K. PHANINDRA REDDY , 

Additional Chief Secretary to Government . 


868 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Declaration of Automobile Manufacturing Industry as 
public utility service under the Industrial Disputes Act . 


[ G.O. Rt . No. 208 , Labour Welfare and Skill Development 
( D2 ) , 24th June 2022 , ஆனி 10 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


" Automobile 

No. II ( 2 ) /LWSD/586/2022.-WHEREAS , the Governor 
of Tamil Nadu is satisfied that public interest 
requires that the Manufacturing 
Industry " should be declared as public utility service 
for the purposes of the Industrial Disputes Act , 1947 ( Central 
Act XIV of 1947 ) ; 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - clause ( vi ) of clause ( n ) of section 2 of the said 
Act , the Governor of Tamil Nadu hereby declares that the 
" Automobile Manufacturing Industry " to be a public utility 
service for the purposes of the said Act for a period of six 
months with effect on and from the date of publication of this 
Notification in the Tamil Nadu Government Gazette . 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication . 

சௌந்தர்யா டெக்கரேட்டர்ஸ் ( பி ) லிமிடெட் . , சென்னை . 

[ அரசாணை ( டி ) எண் . 288 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) த் துறை , 15 ஜூன் 2022 , ஆனி 1 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No.II ( 2 ) /LWSD/587/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சௌந்தர்யா டெக்கரேட்டர்ஸ் 
( பி ) லிமிடெட் நிர்வாகத்திற்கும் செங்கை அண்ணா மாவட்ட 
ஜனநாயக தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறில் கோரிக்கை எண்கள் 1 , 2 , 10 , 
11 , 12 , 13 மற்றும் 14 ஆகியவற்றை காஞ்சிபுரம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் , 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினாக்கள் 


[ Part II — Sec.2 


கோரிக்கை எண் . 1 

வருடாந்திர ஊதிய உயர்வை முதலாண்டுக்கு ரூ .5,000 / 
இரண்டாம் ஆண்டிற்கு ரூ .5,000 / - மூன்றாம் ஆண்டுக்கு 
ரூ .6,000 / - 01.04.2019 முதல் 31.03.2022 வரையிலான காலத்திற்கு 
வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் . 2 


சங்க நடவடிக்கைகளுக்காக பழிவாங்கப்பட்டு வேலை 
மறுக்கப்பட்ட கிளை சங்கத் தலைவர் திரு . V. ஜான்பால் , கிளை 
சங்க செயலாளர் , திரு . R. செல்வகுமார் , கிளை சங்க துணை 
தலைவர் , திரு . A. இராஜா ஆகியோருக்கு மீண்டும் பணி வழங்க 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் . 10 


ஆண்டிற்கு 2 ஜோடி தரமான சீருடை தையல் கூலியுடன் 
சேர்த்து வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் 
தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் . 11 


வருடத்திற்கு 2 ஜோடி தரமான ஷு மற்றும் சாக்ஸ் வழங்க 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் . 12 


மாதத்திற்கு இரண்டு குளியல் சோப்பு வழங்கக் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் , உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் . 13 


தொழிலாளர்கள் பணிபுரியும் வேலைக்கு தேவையான ( உளி , 
சுத்தி , வாள் ) கருவிகள் நிர்வாக செலவில் வழங்கக் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் , உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் . 14 


இரவு நேரப்படியாக தற்போது வழங்கும் ரூ .50 / -ஐ உயர்த்தி 
ரூ .200 / - ஆக வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம் தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விழுப்புரம் கோட்டம் , 
விழுப்புரம் , ( 2 ) தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

விழுப்புரம் கோட்டம் , வேலூர் மண்டலம் , வேலூர் . 


( அரசாணை ( டி ) எண் 292 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 16 ஜூன் 2022 , ஆனி 2 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) / LWSD / 588 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , ( 1 ) தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் கோட்டம் , விழுப்புரம் , 
( 2 ) தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் 
கோட்டம் , விழுப்புரம் , வேலூர் மண்டலம் , வேலூர் என்ற 
நிர்வாகங்களுக்கும் , அரசு போக்குவரத்துக் கழக மனித 
உரிமைகள் தொழிற்சங்கம் , தேனிமலை , திருவண்ணாமலை என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


July 13 , 2022 ] 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
வேலூர் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( விழுப்புரம் ) லிட் . , 
வேலூர் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் திரு . D. கணேசன் , 
( பணி எண் 40143 ) என்பவரின் அடிப்படை ஊதியத்தில் இரண்டு 
நிலைகள் குறைத்து மூன்று வருடங்கள் வழங்கவும் , தண்டனை 
காலம் மூன்று வருடங்கள் முடிந்த பிறகு தற்சமயம் பெற்று வரும் 
அடிப்படை சம்பளம் வழங்க நிர்வாகம் பிறப்பித்த 28.06.2018 - ம் 
நாளிட்ட உத்தரவை ரத்து செய்து , அதற்குண்டான சம்பளம் 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 293 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 16 ஜூன் 2022 , ஆனி 2 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


No.II ( 2 ) /LWSD/589/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , ( 1 ) தமிழ்நாடு 
தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் கோட்டம் , விழுப்புரம் , 
( 2 ) தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் 
கோட்டம் , வேலூர் மண்டலம் , வேலூர் என்ற நிர்வாகங்களுக்கும் , 
அரசு போக்குவரத்துக் கழக மனித உரிமைகள் 
தொழிற்சங்கம் , தேனிமலை , திருவண்ணாமலை என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
வேலூர் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
102A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( விழுப்புரம் ) லிட் . , 
வேலூர் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் திரு . சி . மார்கபந்து 
( பணி எண் 41102 ) என்பவருக்கு ஊதிய உயர்வை இரண்டு வருட 
காலத்திற்கு நிரந்தரமாக நிறுத்தி வைத்தும் தற்காலிக பணிநீக்க 


869 


காலத்தை தகுதிகேற்ற விடுப்பாக கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த 
26.09.2014 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்து , அதன் பொருட்டு 
வரும் பணிப்பலன்களையும் , சலுகைகளையும் வழங்க வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 301 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 20 ஜூன் 2022 , ஆனி 6 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /LWSD/590/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , ( 1 ) தமிழ்நாடு 
போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் கோட்டம் , விழுப்புரம் , 
( 2 ) தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் 
கோட்டம் , வேலூர் மண்டலம் , வேலூர் என்ற நிர்வாகங்களுக்கும் , 
அரசு போக்குவரத்துக் கழக மனித உரிமைகள் 
தொழிற்சங்கம் , தேனிமலை , திருவண்ணாமலை என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
வேலூர் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
102A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( விழுப்புரம் ) லிட் . , 
வேலூர் மண்டலத்தில் நடத்துநராக பணிபுரியும் திரு . டி . திலிப்குமார் 
( பணி எண் RC 970 ) என்பவருக்கு பணி நிரந்தரமாகும் பருவ 
காலத்தை 18 மாத காலம் தள்ளி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
30.10.2014 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்து , அதன் பொருட்டு 
வரும் பணிப்பலன்களையும் , சலுகைகளையும் வழங்க வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


( அரசாணை ( டி ) எண் 304 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 22 ஜூன் 2022 , ஆனி 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /LWSD/591/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , ( 1 ) தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் கோட்டம் , விழுப்புரம் , 
( 2 ) தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , விழுப்புரம் 
கோட்டம் , வேலூர் மண்டலம் , வேலூர் என்ற நிர்வாகங்களுக்கும் , 
அரசு போக்குவரத்துக் கழக மனித உரிமைகள் 
தொழிற்சங்கம் , தேனிமலை , திருவண்ணாமலை என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


870 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
வேலூர் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( விழுப்புரம் ) லிட் . , 
வேலூர் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் திரு . ஏ . பிரதாப் 
சந்திரன் ( பணி எண் 40836 ) என்பவருக்கு ஆண்டு ஊதிய 
உயர்வை இரண்டு வருட காலத்திற்கு நிரந்தரமாக நிறுத்தி வைத்து 
நிர்வாகம் பிறப்பித்த 11.07.2005 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்து , 
அதன் பொருட்டு வரும் பணிப் பணப் பலன்களையும் , 
சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்கவும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை . 

பூமிதான வாரிய சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு பூமிதான 
வாரியத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் . 


வ . 

எண் . 


இணைப்பு 
எழுவினா 


[ அரசாணை ( நிலை ) எண் . 263 , வருவாய் மற்றும் பேரிடர் 
மேலாண்மைத் 
துறை , நிலச் சீர்திருத்த 
அலகு 
[ நி.சீ .1 ( 1 ) ] , 13 ஜூன் 2022 வைகாசி 30 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


( 1 ) 

1 . 


No. II ( 2 ) / REVDM / 592 / 2022 . தமிழ்நாடு பூமிதான வாரியச் 
சட்டம் , 1958 ( 1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டம் XV ) 
பிரிவு 4 , உட்பிரிவு ( 1 ) -ன்படி தமிழ்நாடு பூமிதான வாரியத்திற்கு 
மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் 
அவர்களை தலைவராகவும் மற்றும் கீழே வரிசை எண்கள் 
2 முதல் 6 வரையில் உள்ள ஐந்து ( 5 ) நபர்களை அலுவல் 
சார்ந்த உறுப்பினர்களாகவும் , கீழே வரிசை எண்கள் 7 முதல் 
11 வரையில் உள்ள ஐந்து ( 5 ) நபர்களை அலுவல் 
சாரா 
உறுப்பினர்களாகவும் , ஆணை வெளியிடப்படும் நாளிலிருந்து 
நான்கு ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நியமனம் 
செய்கிறார் . 


2 . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


3 . 


பெயர் மற்றும் பதவி 

( 2 ) 


நியமனம் செய்யப்படும் 
பதவி 

( 3 ) 


மாண்புமிகு அமைச்சர் , தலைவர் 
கைத்தறி மற்றும் துணி நூல் 

துறை 

வருவாய் மற்றும் பேரிடர் உறுப்பினர் 

மேலாண்மைத் துறை செயலாளர் 


முதன்மைச் 

நிலச்சீர்திருத்த ஆணையர் 


செயலாளர் / உறுப்பினர் 


4. நிலச்சீர்திருத்தத் துறை உறுப்பினர் - செயலர் 

இயக்குநர் / கூடுதல் ஆணையர் 


வ . 

எண் . 


( 1 ) 

5 . 


6 . 


7 . 


8 . 


9 . 


10 . 


11 . 


[ Part II - Sec . 2 

நியமனம் செய்யப்படும் 
பதவி 

( 3 ) 


பெயர் மற்றும் பதவி 

( 2 ) 

வேளாண்மை மற்றும் உழவர் உறுப்பினர் 
நலத்துறை இயக்குநர் 


தோட்டக்கலை 

மலைப்பயிர்கள் துறை இயக்குநர் 


மற்றும் உறுப்பினர் 


திரு . என் . சுந்தரராஜன் உறுப்பினர் 
முன்னாள் வாரிய உறுப்பினர் ) 


திரு . எஸ் . லோகநாதன் உறுப்பினர் 
( முன்னாள் வாரிய உறுப்பினர் ) 


திரு . கே.ஆர் . கண்ணன் உறுப்பினர் 
முன்னாள் வாரிய உறுப்பினர் ) 


செல்வி கே.எஸ் . நீலா உறுப்பினர் 
முன்னாள் வாரிய உறுப்பினர் ) 


திரு . அ . உறுமாத்தான் உறுப்பினர் 

தலைவர் , ( LAFTI ) இயக்கம் , 

தலைவர் , சர்வோதய மண்டல் , 
சிவகங்கை மாவட்டம் . 


குமார் ஜயந்த் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


SOCIAL WELFARE AND WOMEN EMPOWERMENT 
DEPARTMENT 


Reconstitution of Juvenile Justice Board in certain District 
in the State of Tamil Nadu under the Juvenile Justice 
( Care and Protection of Children ) Act . 

Amendment to Notification 

[ G.O. ( D ) No. 104 , Social Welfare and Women Empowerment 
[ SW8 ( 1 ) ] , 17th June 2022 , ஆனி 3 , சுபகிருது , திருவள்ளுவர் 
ஆண்டு -2053 ] 


No. II ( 2 ) /SWWE/593/2022.— In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 4 of the Juvenile 
Justice ( Care and Protection of Children ) Act , 2015 [ Central 
Act 2 of 2016 ] , the Governor of Tamil Nadu hereby 
makes the following amendment to the Social Welfare 
and Nutritious Meal Programme Department Notification 
No. II ( 2 ) / SWNMP / 793 ( j - 4 ) / 2020 , published at page 2 in 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated the 8th December 2020 . 


AMENDMENT . 

In the said Notification , under the tabular column for serial 
number ( 2 ) and the corresponding entries relating thereto , 
the following entries shall , respectively , be substituted , 
namely : 

" 2 . 


G. Arul Murugan , No. 636 / C , Idukku | Member 
Pillaiyar Kovil 3rd Street , Kanchi Road , 
Tiruvannamalai District - 606604 . 


SHAMBHU KALLOLIKAR , 

Additional Chief Secretary to Government . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


